GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 3.20 Paise . 


2021 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 


PN 


MIT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


TRIUMPHS 


No. 19 ] 


CHENNAI , WEDNESDAY , MAY 12 , 2021 
Chithirai 29 , Pilava Thiruvalluvar Aandu - 2052 


Part 11 Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages . 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Tribunal for Adjudication 


198-199 


Labour Courts for Adjudication 


199-204 


Tamil Nadu Town and Country Planning Act : 

Variation to the Approved Review Master Plan 

of Karur Local Planning Authority . 
Variation to the Approved Master Plan of 

Koothanallur Local Planning Authority . 


198 


198 


[ 197 ] 


D.T.P. - 11-2 ( 19 ) —1 


198 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


G.O.Ms.No.221 Housing and Urban Development ( UD4 ( 1 ) ) 
dated 13.10.2010 Notification No.43 at page No.793 of 
part || - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
dated.3.11.2010 


Notifications under the Tamil Nadu Town and Country 

Planning Act . 


VARIATION 


Variation to the Approved Review Master Plan of Karur 

Local Planning Authority under the Act . 


In the Approved Koothanallur master Plan under the 
heading permitted Land use in various survey numbers of 
Koothanallur Local Planning Area under heading in village 
Lakshmangudi in S.F.No.117 the following entries should 
be made . 


[ G.O. ( 2D ) No. 93 , Housingand Urban Development ( UD4 ( L.Re ] ] , 

28th April 2021 , சித்திரை 15 , பிலவ , திருவள்ளுவர் 
ஆண்டு -2052 . ] 

No.II ( 2 ) /HOU/290/2021.-1 ) In exercise of the power 
conferred under sub - section ( 4 ) of the Section 32 of 
Tamil Nadu Town and Country Planning Act 1971 
( ( Tamil Nadu Act 35 of 1972 ) and exercise of powers confirmed 
by the G.O. MS No.237 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] Department dated 01.11.2010 . Which has been 
published in Tamil Nadu Government Gazette No.46 , 
Part II - Section 2 , Page No 815 , Dated : 24.11.2010 . 


Under the heading commercial use zone the following 
S.F.No.117Pt ( S.F.No.1177 / 3 ) shall be added before the 

( / 3 
S.F.No.127Pt . 


Under the heading Agriculture use zone the following 
S.F.No.117Pt ( Except S.F.No. 117/3 ) shall be deleted . 


D. KARTHIKEYAN , 
Principal Secretary to Government . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for Adjudication 


2 ) Land Use Zone conversion from Agriculture into 
Residential use zone ordered in G.O.2D.NO - 262 , Housing 

- 
and Urban Development [ UD4 ( L . Re ) ] Department dated : 

( L ) ] 
04.12.2020 . The following variations are made to the Master 
Plan of Review Approved Karur Local Planning Authority 
under the said act and published in the G.O.Ms. No 237 , 
Housing and Urban Development ( UD4 ( 2 ) ] dated : 01.11.2010 . 

[ ( 2 ) ] : 
Notification No II ( 2 ) HOU / 700 / 2010 at page No.815 , of 
Part || - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
dated : 24.11.2010 . 


VARIATION 


In the Review Approved Karur Master Plan under the 
heading permitted Land use in various survey numbers 
of Karur Local Planning Area under heading in village 
Kadapparai Page 101 , in S.F.No : 93 / 15A the following 
entries should be made . 


உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் , தூத்துக்குடி 
மற்றும் சிறிய அளவு உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் , தூத்துக்குடி . 
[ அரசாணை ( 19 ) 

எண் 173 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி 2 த் துறை , 23 ஏப்ரல் 2021 , சித்திரை 10 , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 

No. II ( 2 ) / LE / 292 / 2021 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , உப்பு உற்பத்தியாளர்கள் 
மற்றும் வியாபாரிகள் சங்கம் , தூத்துக்குடி மற்றும் சிறிய அளவு உப்பு 
உற்பத்தியாளர்கள் சங்கம் , தூத்துக்குடி ஆகிய நிர்வாகங்களுக்கும் , 
உப்புத் தொழிலாளர் சங்கம் ( CITU ) , தூத்துக்குடி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தகராறை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்விற்கு 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1. Under the heading Residential use zone the following 
S.No 93 / 15A shall be added before the S.No.109pt . 

2. Under the heading Agricultural use zone the following 
S.F. No : 93 ( Except : 92 , 93pt , 94 ) Shall be deleted . 
Variation to the Approved Master Plan of Koothanallur 

Local Planning Authority under the Act . 
[ G.O. ( 2D ) No. 94 , Housing and Urban Development [ UD4 ( L . Re ) ] 

, 
28th April 2021 , சித்திரை 15 , பிலவ , திருவள்ளுவர் 
ஆண்டு -2052 . ] 

No. II ( 2 ) /HOU/291/2021.-1 . In exercise of the powers 
conferred by subsection ( 4 ) of Section 32 of the 
Tamil Nadu Town & Country Planning Act 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) and exercise of powers 
( 
confirmed by the G.O.MS.No.94 Housing and Urban 
Development . ( 4-1 ) Department dt.12.06.2009 . Which has 
been published in Tamil Nadu Government Gazette No.27 
Part || - Section 2 , dated.15.07.2009 . 


1947 - ஆம் ஆண்டு 

தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 
காணும் எழுவினாவுடன் , சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
உப்பளத் தொழிலாளர்களுக்கு 2020-21 ஆம் ஆண்டிற்கு 
2020 ஏப்ரல் முதல் சம்பளம் , விலைவாசி மற்றும் வார விடுமுறை 
சம்பளத்தையும் சேர்த்து ரூ .466 / - ஆக சம்பளம் நிர்ணயம் செய்து 


2 . Land use zone conversion from agriculture use 
zone into commercial 

use zone ordered in G.O.2D . 
No.240 . Housing and Urban Development [ UD4 ( L.Re ) ] 
Department dated 05.11.2020 . The following variations are 
made to the Master Plan of Approved Koothanallur Local 
Planning Authority under the said act and published in the 


May . 12 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


199 


நிலவைத் தொகையுடன் வழங்கிடவும் , மேலும் தாவாவின் தீர்ப்பின் [ அரசாணை ( டி ) 

எண் 153 , தொழிலாளர் மற்றும் 
அடிப்படையில் 2019-2020 ஆம் ஆண்டிற்கு நிலுவைத் தொகையினை 

வேலைவாய்ப்பு ( பிரித் துறை , 16 ஏப்ரல் 2021 , சித்திரை 3 , 
பெற்று வழங்கிடவும் கோரியுள்ள தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

No. II ( 2 ) / LE / 294 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
Disputes between Workmen and Managements referred குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
to Labour Courts for Adjudication 

போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 

என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , லிட் . , 

தொழிலாளர் பொதுநல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற 
காரைக்குடி . 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

அரசு கருதுவதாலும் ; 
[ அரசாணை ( 10 ) 

எண் 136 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பிரத் துறை , 5 ஏப்ரல் 2021 , பங்குனி 23 , மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
No. II ( 2 ) / LE / 293 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

1947 - ஆம் ஆண்டு 

தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி ( மத்திய சட்டம் XIV / 1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தொழிலாளர் பொதுநல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
அரசு கருதுவதாலும் ; 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
கருதுவதாலும் ; 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

எழுவினா 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திரு . ஜே . அபுஜாஹீர் ராஜா , நடத்துனரின் ( பணி எண் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 08 சிஆர் 3363 / 18241 ) வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று வருட 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்தும் மற்றும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

28-12-2017 முதல் 04-01-2018 

தற்காலிக 

வேலைநீக்கத்திலிருந்த காலத்தை சம்பளமில்லா விடுப்பாக 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் கருதியும் , நிர்வாகம் பிறப்பித்த 03-09-2018 நாளிட்ட உத்தரவை 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

[ அரசாணை ( டி ) எண் 160 , 

தொழிலாளர் மற்றும் 
இணைப்பு 

வேலைவாய்ப்பு ( பிரித் துறை , 20 ஏப்ரல் 2021 , சித்திரை 7 , 
எழுவினா 

பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
கோரிக்கை எண் 1 

No. II ( 2 ) / LE / 295 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
திரு . என் . பாபு நடத்துனரின் ( பணி எண் 10 சிஆர் 3344 / 19119 ) போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 
அடுத்தகட்ட ஊதிய உயர்வை மூன்று மாத காலத்திற்கு அதன் 

என்ற நிர்வாகத்திற்கும் , அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு ஜென்ரல் 
திரண்ட பயனின்றி நிறுத்தி வைத்தும் மற்றும் 15-10-2018 தேதி 
முதல் 23-10-2018 தேதி வரை தற்காலிக வேலைநீக்கத்திலிருந்த 

ஒர்க்கர்ஸ் யூனியன் , மதுரை என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
காலத்தை தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
19-06-2019 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் 2 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் 
திரு . என் . பாபு நடத்துனரின் ( பணி எண் 10 சிஆர் 3344 / 19119 ) 
சம்பளத்திலிருந்து 

ரூ . 500 /- அபராதமாக பிடித்தம் செய்ய வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
நிர்வாகம் பிறப்பித்த 14-08-2019 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

இதனால் ஆணையிடுகிறார் . 


வரை 


200 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec.2 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


மேலும் , 1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 


திரு . ஏ . பெரியசாமி , ஓட்டுநரின் ( பணி எண் 94 டிஆர் 3050 ) , 
அடுத்த கட்ட ஊதிய உயர்வை ஒரு வருட காலத்திற்கு அதன் 
திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
22-04-2009 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 

சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


( அரசாணை டி ) எண் 161 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி 1 ) த் துறை , 20 ஏப்ரல் 2021 , சித்திரை 7 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 


இணைப்பு 
எழுவினாக்கள் 


கோரிக்கை எண் 1 


No. II ( 2 ) / LE / 296 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 
என்ற நிர்வாகத்திற்கும் , அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு ஜென்ரல் 
ஒர்க்கர்ஸ் யூனியன் , மதுரை என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


திரு . கே . காளிமுத்தன் , நடத்துநரின் ( பணி எண் 
06CR3080 / 18021 ) அடுத்தகட்ட ஊதிய உயர்வை 3 

மாத 
காலத்திற்கு அதன் திரண்ட பயனின்றி நிறுத்தி வைத்தும் 
மற்றும் தற்காலிக வேலைநீக்கத்திலிருந்த 21-04-2018 முதல் 
24-04-2018 வரையிலான 

நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக 
கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 07-02-2019 நாளிட்ட உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் 2 


1947 - ஆம் 

ஆண்டு தொழிற் தகராறுகள் 

சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


திரு . கே . காளிமுத்தன் , நடத்துநரின் ( பணி 

எண் 
06CR3080 / 18021 ) அடுத்தகட்ட ஊதிய உயர்வை 6 மாத காலத்திற்கு 
அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
19-03-2019 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் 3 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 


திரு . கே . காளிமுத்தன் , 

நடத்துநரின் ( பணி எண் 
06CR3080 / 18021 ) சம்பளத்திலிருந்து 
ரூ . 

500 தண்டத் 
தொகையாக பிடித்தம் செய்து , 

நிர்வாகம் பிறப்பித்த 
07-05-2019 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


திரு . ஏ . பெரியசாமி , ஓட்டுநரின் ( பணி எண் 94 டிஆர் 3050 ) , 
அடுத்த கட்ட ஊதிய உயர்வை மூன்று வருட காலத்திற்கு 
அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
15-09-2014 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


அரசாணை ( டி ) எண் 163 , 

தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பிரத் துறை , 20 ஏப்ரல் 2021 , சித்திரை 07 , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 


அரசாணை ( டி ) எண் 162 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பிரித் துறை , 20 ஏப்ரல் 2021 , சித்திரை 7 , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 


No. II ( 2 ) / LE / 298 / 2021 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 

அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தொழிலாளர் பொதுநல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


No. II ( 2 ) / LE / 297 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தொழிலாளர் பொதுநல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


May . 12 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


201 


இணைப்பு 
எழுவினாக்கள் 


1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 

சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


கோரிக்கை எண் 1 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


திரு . என்.பி. மீனாட்சி சுந்தரம் , ஓட்டுநரின் ( பணி எண் 
11 டிஆர் 3015 / 19611 ) அடுத்தகட்ட ஊதிய உயர்வை மூன்று வருட 
காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்தும் மற்றும் 
21-09-2016 முதல் 20-10-2016 

வரை தற்காலிக 
வேலைநீக்கத்திலிருந்த காலத்தை தகுதியுள்ள விடுப்பாக 
கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 06-11-2017 நாளிட்ட உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


இணைப்பு 
எழுவினாக்கள் 


கோரிக்கை எண் 2 . 


1. திரு . கே . கருத்தபாண்டி , ஓட்டுநரின் 

ஓட்டுநரின் ( பணி எண் 
07 சிஆர் 3867 / 18133 ) அடுத்தகட்ட ஊதிய உயர்வை அதன் 
திரண்ட பயனுடன் நான்கு வருட காலத்திற்கு மட்டும் எவ்வித 
நிலுவை தொகையுமின்றி நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
31.03.2018 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 


திரு . என்.பி. மீனாட்சி சுந்தரம் , ஓட்டுநரின் ( பணி எண் 
11 டிஆர் 3015 / 19611 ) அடுத்தகட்ட ஊதிய உயர்வை ஓரு வருட 
காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
பிறப்பித்த 22-08-2016 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


2 . திரு . கே . கருத்தபாண்டி , ஓட்டுநரின் ( பணி எண் 

அரசாணை டி ) எண் 

174 , 

தொழிலாளர் மற்றும் 
07 சிஆர் 3867 / 18133 ) 27-11-2017 நாளிட்ட உத்தரவின் மூலம் வேலைவாய்ப்பு ( பிரத் துறை , 27 ஏப்ரல் 2021 , சித்திரை 14 , 
அவர் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 11-06-2014 முதல் பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
10-07-2014 வரையிலான நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக கருதி 
வழங்கப்பட்ட தண்டனையை இரத்து செய்ய வேண்டும் என்ற No. II ( 2 ) /LE/300/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 

போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 

என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
அரசாணை டி ) 

எண் 164. , தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் பொதுநல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற 
வேலைவாய்ப்பு ( பிரித் துறை , 20 ஏப்ரல் 2021 , சித்திரை 7 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

அரசு கருதுவதாலும் ; 
No. II ( 2 ) / LE / 299 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 

அரசு 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி கருதுவதாலும் ; 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

1947 - ஆம் 

ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
தொழிலாளர் பொதுநல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
கருதுவதாலும் ; 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 

சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 

இணைப்பு 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

எழுவினாக்கள் 


கோரிக்கை எண் 1 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


திரு . எஸ் . சுரேஷ் , நடத்துனரின் ( பணி எண் 08 சிஆர் 3377 / 18240 ) 
அடுத்தகட்ட ஊதிய உயர்வை 3 மாத காலத்திற்கு அதன் 
திரண்ட பயனின்றி நிறுத்தி வைத்தும் மற்றும் தற்காலிக வேலை 


202 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec.2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 

லிமிடெட் , நாகர்கோவில் மண்டலம் . 


நீக்கத்திலிருந்த 13-03-2018 முதல் 19-03-2018 வரையிலான 
நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 
29-01-2019 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) 

எண் 168 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி 1 ) த் துறை , 21 ஏப்ரல் 2021 , சித்திரை 8 , 
சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 


கோரிக்கை எண் 2 . 


திரு . எஸ் . சுரேஷ் , நடத்துனரின் ( பணி எண் 08 சிஆர் 3377 / 18240 ) 
ஊதிய உயர்வை 1 வருட காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் 
நிறுத்தி வைத்தும் மற்றும் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 
29-12-2018 முதல் 11-01-2019 தேதி வரையிலான நாட்களை 
தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 
17-07-2019 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


No. II ( 2 ) / LE / 302 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் , நாகர்கோவில் 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழக காமராஜர் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிமிடெட் . , 


மதுரை . 


[ அரசாணை ( டி ) எண் 154 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பிரத் துறை , 16 ஏப்ரல் 2021 , சித்திரை 3 , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 


1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 

சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


No. II ( 2 ) / LE / 301 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் ( மதுரை ) லிமிடெட் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் ( CITU ) , மதுரை என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


திரு . R. செல்வின் ராஜகுமார் , நடத்துநரின் ( பணி எண் 11208 ) 
ஊதிய உயர்வினை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் இரண்டு 
வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 20-10-2018 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


1947 - ஆம் 

ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை 

எண் 169 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பிரித் துறை , 21 ஏப்ரல் 2021 , சித்திரை 8 , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 

No. II ( 2 ) /LE/303/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் , நாகர்கோவில் 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழக காமராஜர் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


இணைப்பு 
எழுவினா 


கோரிக்கை எண் 1 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


ஆண்டு 


24-08-2017 


திரு . P. மாரிச்சாமி , நடத்துநரின் ( பணி எண் CR 8589 ) 
வருடாந்திர ஊதிய உயர்வினை 6 மாத காலத்திற்கு அதன் திரண்ட 
பயனின்றி நிறுத்தி செய்தும் , தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 
ஒருநாளை 

சம்பளமில்லா விடுப்பாக கருதியும் 
உத்தரவிட்டு நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட 29-09-2018 நாளிட்ட 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 


1947 - ஆம் 

தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


May . 12 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


203 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) மண்டல அலுவலகம் , திருப்பூர் 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 

( சி.ஐ.டி.யு ) என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தொழிற் தகராறை எழுவினாவுடன் கோவை 
எழுவினா 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . A. ஜாண்சன் , முதுநிலை பயணசீட்டு ஆய்வாளரின் ( பணி 
எண் 1040 ) ஊதிய உயர்வினை வருங்காலம் பாதிக்கா வண்ணம் 

1947 - ஆம் 

ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
3 மாதங்கள் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 07-08-2018 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதானா ? ஆம் எனில் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் 

சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் , ஈரோடு . என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 170 , தொழிலாளர் மற்றும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( 91 ) த் துறை , 21 ஏப்ரல் 2021 , சித்திரை 8 , 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
No. II ( 2 ) / LE / 304 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

எழுவினா 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் , ஈரோடு என்ற 
நிர்வாகத்திற்கும் , பொதுச் செயலாளர் , அரசு போக்குவரத்து ஊழியர் திரு . R. கோபாலகிருஷ்ணன் ( பணி எண் 

c 23461 ) 
சங்கம் ( CITU ) , ஈரோடு என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே ஓட்டுனருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று வருட 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

காலத்திற்கு பின் தொடர்ச்சியுடன் தள்ளி வைத்தும் மற்றும் தற்காலிக 

வேலை நீக்கத்திலிருந்த 04-11-2013 முதல் 03-12-2013 வரை 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் உள்ள 30 நாட்களை மனுதாரரின் விடுப்பு கணக்கிலுள்ள நாட்களை 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு பொறுத்து விடுப்பாக கருதவும் என்று நிர்வாகம் பிறப்பித்த 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

30.11.2016 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
( மத்திய சட்டம் XIV 1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிட் . , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருநெல்வேலி மண்டலம் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் 
சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் [ அரசாணை ( டி ) எண் 175 , தொழிலாளர் மற்றும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

வேலைவாய்ப்பு ( பிரித் துறை , 27 ஏப்ரல் 2021 , சித்திரை 14 , 

பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட No. II ( 2 ) / LE / 306 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
இணைப்பு 

அரவிந்த கெஜ்ரிவால் தமிழ்நாடு ஜெனரல் ஓர்க்கர்ஸ் யூனியன் , 

மதுரை என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுவினா 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
திரு . பி . கிருஷ்ணமூர்த்தி ( பணி எண் J 04257 ) ஓட்டுனரின் மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
வருடாந்திர ஊதிய உயர்வை 18 மாதங்களுக்கு பின் தொடர்ச்சியுடன் 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 19-06-2017 நாளிட்ட 

கருதுவதாலும் ; 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 1947- ஆம் 

ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
பிறப்பிக்கவும் . 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) மண்டல தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
அலுவலகம் , திருப்பூர் . 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 171 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91 ) த் துறை , 21 ஏப்ரல் 2021 , சித்திரை 8 , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
No. II ( 2 ) / LE / 305 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , 

தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 


204 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec.2 


இணைப்பு 
எழுவினா 


1. திரு . V. ராக்குமுத்து ( பணி எண் 10879 ) ஓட்டுநரின் 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 

அதன் திரண்ட பயனுடன் 
இரண்டு வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
30-07-2016 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


2. திரு . V. ராக்குமுத்து ( பணி எண் 10879 ) ஓட்டுநருக்கு 
30-07-2016 நாளிட்ட உத்தரவின் மூலம் தற்காலிக பணிநீக்கத்தில் 
இருந்த நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக வரை முறைப்படுத்தி 
உத்தரவிடப்பட்டுள்ளதை இரத்து செய்து பணிக்காலமாக கருதி , 
அன்றைய தேதியிலிருந்து நாளது தேதிவரை கிடைக்கக்கூடிய 
பணபலன்களை முறையாக கணக்கிட்டு 18 % கூட்டுவட்டியுடன் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


> 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


